GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[ Regd . No . TN / CCN / 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
[Price : Re. 0 . 80 Paise . 


TAMIL 


* 


" 


. . . 


* 


Kட்டி 
பாட 


ONMENT 


GOVERNS 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


" " . . 


NADO 


+ 


1 


A 


UTH 
ALO 


* * 


- 


LONE TRI 


TIUMPHS 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No. 336 ] | 


CHENNAI , THURSDAY , SEPTEMBER 15 , 2011 

Aavani 29 , Thiruvalluvar Aandu - 2042 


Part VI — Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் , விழுப்புரம் . 


விழுப்புரம் மாவட்டம் , சின்னசேலம் ஊராட்சி ஒன்றியம் , எலவடி ஊராட்சி மன்றத் தலைவர் 

பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


ந .க . எண் 


அ3/5646 /2010 உ . இ .(ஊ ). ) 


No . VI (2 )/457(d- 1) 2011 . 


தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 , பிரிவு 205 , உட்பிரிவு 11 - ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட 
ஆட்சித் தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி எலவடி ஊராட்சியில் ஏப்ரல் 2010 முதல் ஆகஸ்ட் 2010 
வரை ஊராட்சி கூட்டங்கள் நடைபெற்றதாக , ஊராட்சி தீர்மானப் பதிவேட்டில் , பதிவுகள் செய்யப்பட்டிருப்பினும் , 
அக்கூட்டங்களுக்கான கூட்ட அறிவிப்பு சார்வு செய்யாமைக்காகவும் , செப்டம்பர் 2010 மாதத்திற்கான கூட்டமும் 
நடத்தப்படாததற்கும் , மேலும் , ஊராட்சி செலவினங்களான மின்மோட்டார் காயில் கட்டியது , கையிறைப்பான் உதிரிபாகங்கள் 
வாங்கியது மற்றும் ஊராட்சி நூலகத்திற்கு தளவாட சாமான்கள் வாங்கியதற்கு உரிய பட்டியல்கள் ஏதும் இல்லாமல் , 
ஊராட்சியால் அனுமதிக்கப்படாத தொகையான ரூ . 98,580 / - ஐ ( ரூபாய் தொண்ணூற்று எட்டாயிரத்து ஐநூற்று எண்பது 
மட்டும் ) முறைகேடு செய்தமைக்காகவும் சின்ன சேலம் ஊராட்சி ஒன்றியம் , எலவடி ஊராட்சி மன்றத் தலைவர் 
திரு . சு . பெரியண்ணன் என்பவரை பதவி நீக்கம் செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 


இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாள் முதல் அமுலுக்கு வருகிறது . 


DTP _ VI - 2 Ex. ( 336 ) 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


விழுப்புரம் மாவட்டம் , சின்னசேலம் ஊராட்சி ஒன்றியம் , எலவடி ஊராட்சி மன்றத் துணைத் தலைவர் 

பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


ந .க . எண் 


அ3/5646/2010 உ .இ .(ஊ ).] 


No. VI( 2)/ 457 ( d - 2)/ 2011 . 


தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 , பிரிவு 206 , உட்பிரிவு 11- ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் 
தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி எலவடி ஊராட்சி நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட செலவினங்களான மின்மோட்டார் 
காயில் கட்டியது , கையிறைப்பான் உதிரிபாகங்கள் வாங்கியது மற்றும் ஊராட்சி நூலகத்திற்கு தளவாட சாமான்கள் வாங்கியதற்கு உரிய 
பட்டியல்கள் ஏதும் இல்லாமல் , ஊராட்சியால் அனுமதிக்கப்படாத தொகையான ரூ . 98,580/- க்கு ( ரூபாய் தொண்ணூற்று எட்டாயிரத்து 
ஐநூற்று எண்பது மட்டும் ) உரிய காசோலைகளில் ஊராட்சி மன்றத் தலைவருடன் கூட்டுக் கையொப்பமிட்டு முறைகேடு செய்தமைக்காக 
சின்னசேலம் ஊராட்சி ஒன்றியம் , எலவடி ஊராட்சி மன்றத் துணைத் தலைவர் திரு . அ . சின்னதம்பி என்பவரை பதவி நீக்கம் செய்து 
அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 


இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாள் முதல் அமுலுக்கு வருகிறது . 


விழுப்புரம் , 
2011 செப்டம்பர் 12 . 


கா . த . மணிமேகலை , 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித் தலைவர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது 


